மறைமலை அடிகள்‌ நாட்குறிப்புகளிலிருந்து 


(கீ 


சிறு வெளியீடு ஜூலை 2023 


மறைமலையடிகளார்‌ நாட்குறிப்புகளிலிருந்து.. 


மறைமலையடிகளார்‌ நாட்குறிப்புகள்‌ அவரது மகன்‌ வித்துவான்‌ மறை. திருநாவுக்கரசு 
அவர்களால்‌ தொகுக்கப்பட்ட ஒன்று. சிறு நூலாக கொணரர்ந்துள்ளனர்‌. 
ஆ.இரா.வேங்கடாசலபதி பதிப்பித்த இந்நூல்‌ 1988ல்‌ வந்தது. 1898-1950 காலத்திற்கான சில 
குறிப்புகளை வெளியிட்டுள்ளனர்‌. 


அடிகளார்‌ அவர்கள்‌ தனது குறிப்புகளை ஆங்கிலத்தில்‌ எழுதியிருந்தாராம்‌. காரணம்‌ 
ஏன்‌ எனத்தெரியவில்லை. இளம்‌ வயது முதலே ஏராள ஆங்கில நூல்களை 
வாசித்தவராகவும்‌, தனது கருத்துக்களை ஆங்கிலம்‌ வழியாகவும்‌ தந்தவராகவும்‌ 
அடிகளை நாம்‌ பார்க்கமுடியும்‌. 


ஏறத்தாழ 50 ஆண்டுகள்‌ கால இடைவெளியுடன்‌ கூடிய இக்குறிப்புகள்‌ 1000 
பக்கங்கள்‌ அளவிலானவையாம்‌. அதில்‌ சிலவற்றை தேர்ந்து இங்கு தொகுத்து 
பதிப்பித்துள்ளனர்‌. 


இக்குறிப்புகள்‌ சுவாரஸ்யமானவை மட்டூமல்ல, அன்றைய காலத்து தவிப்புகொண்ட 
மனதின்‌ தேடல்களுக்கான வரலாறும்‌ கூட. அவர்கள்‌ தமிழ்‌ புலமையில்‌, ஆங்கில 
மற்றும்‌ வடமொழி அறிவில்‌ மட்டுமல்லாது, நாட்டுப்பற்று, நிகழும்‌ அரசியல்‌ 
நிகழ்வுகளை கவனித்து தம்மளவில்‌ வினையாற்றுதலாகவும்‌ இருந்துள்ளனர்‌. தம்‌ 
காலத்தில்‌ பல துறைகளில்‌ புகழ்‌ வாய்ந்தவர்களுடன்‌ தொடர்பில்‌ இருத்தல்‌, 
அவர்களிடமிருந்து கற்க தயாராக இருத்தல்‌, அதே நேரத்தில்‌ அவர்களுடன்‌ 
முரண்பட்டால்‌ அதை வெளித்தெரிய மரியாதையுடன்‌ சொல்லுதல்‌ போன்ற 
பண்புநலன்களையும்‌ இந்தக்‌ குறிப்புகள்‌ நமக்குக்‌ காட்டுகின்றன. 


அப்போது இருந்த தமிழ்‌ அறிஞர்கள்‌ பலரும்‌ அவரை சந்தித்த நூல்கள்‌, கொடுத்து 
வாங்கிக்கொண்ட செய்திகள்‌ பதியப்பெற்றுள்ளன. காந்தியுடன்‌ உடன்பாடின்மை, 
பெரியாருடன்‌ பிணக்கு, நேயம்‌ சொல்லப்பட்டுள்ளது. காந்தி சுடப்பட்ட மறுநாள்‌ 
சென்னையில்‌ இரயில்‌ ஓடாமை, என்ன நேருமோ என்கிற கவலையைக்‌ 
காண்கிறோம்‌. காந்திக்கு முன்னவர்களான திலகர்‌, பிபின்‌ பால்‌, சுரேந்திர பானர்ஜி, 
தாகூர்‌, பெசண்ட்‌ பற்றியும்‌ குறிப்புகள்‌ உள்ளன. 


ரூ 90 க்கு பல்லாவரத்தில்‌ அவரால்‌ வீட்டு மனை வாங்க முடிந்துள்ளது. மகன்‌, மகள்‌ 
குறித்த செய்திகள்‌- மகன்‌ காங்கிரஸ்‌ இயக்க ஈர்ப்பை தடுத்த செய்தி, பிராமணர்‌ 
அல்லாத இயக்கத்தில்‌ அடிகளார்‌ ஆர்வமுடன்‌ இருந்தமை, இந்தி எதிர்ப்பில்‌ முன்‌ 
நின்றமை குறிப்பாக எழுதப்பட்டுள்ளன. 


ரூ 30 ஊதியம்‌ வாங்கும்‌ காலத்தில்‌ தன்‌ தாகம்‌ காரணமாக ரூ 11க்கு புத்தகம்‌ 
அடிகளார்‌ வாங்கியதைக்‌ காண்கிறோம்‌. இப்படிச்‌ செய்தால்‌ விட்டில்‌ எவராவது 
முகமா கொடுத்திருப்பார்கள்‌? பாரதிதாசன்‌ விழாவிற்கு வர மறுத்துள்ளார்‌ அடிகள்‌. 
பாரதியார்‌ பற்றி இக்குறிப்புகளில்‌ ஒரு வரியைக்‌ கூட என்னால்‌ 
பார்க்கமுடியவில்லை. ஏன்‌ எனத்தெரியவில்லை. 


என்‌ போன்ற வாசகர்‌ வசதிக்காக 4 பகுதிகளாக இக்குறிப்புகளில்‌ சிலவற்றை மட்டும்‌ 
எடுத்து தந்துள்ளேன்‌. என்‌ நோக்கில்‌ அவை எடுக்கப்பட்டுள்ளன. நூலை முழுமையாக 
படிக்க முடியாதவர்க்கு இந்த சிறு பிரசுரம்‌ உதவலாம்‌. வாசித்துப்‌ பாருங்கள்‌.. 


21-7-2023 - ஆர்‌. பட்டாபிராமன்‌ 


மறைமலை அடிகள்‌ நாட்குறிப்புகளிலிருந்து.. 


1898- 1910 


7-1-1898.. பகவத்‌ கீதையைத்‌ தமிழ்ப்பாடல்‌ வடிவில்‌ மொழிபெயர்க்கத்‌ தொடங்கினேன்‌. 
இன்று மூன்று பாடல்‌ எழுதினேன்‌... 

17.2.1898 வெசுலியன்‌ மிஷன்‌ கல்லூரிக்குச்‌ சென்று திரு. சுமித்துக்கு இலக்கணம்‌ 
கற்பித்தேன்‌... 

21-2-1898 திரு. சுமித்துக்குத்‌ தமிழ்‌ பயிற்றுவித்தேன்‌. 

25-2-1898 மார்ச்சு 4ஆம்‌ நாளன்று கிறித்துவக்‌ கல்லூரித்‌ துணைத்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ 
பொறுப்பை ஏற்பேன்‌ என்று அரங்கைய செட்டியாரவர்களுக்கு மடல்‌ விடுத்தேன்‌. 

4-3-1898 இன்று காலை சென்னை வந்தடைந்ததும்‌ ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயகரவர்கள்‌ 
இல்லம்‌ சென்றேன்‌. இன்று நல்ல நாள்‌ இல்லையாதலால்‌ கிறித்துவக்‌ கல்லூரியில்‌ 
பொறுப்பேற்கவில்லை...மாலையில்‌ சூரியநாராயண சாஸ்திரியவர்களைக்‌ காணச்‌ 


சென்றேன்‌... 


9-3-1898 11 மணிக்குச்‌ சென்னைக்‌ கிறித்துவக்‌ கல்லூரிக்குச்‌ சென்றேன்‌....பாடம்‌ 
நடத்தினேன்‌... 

2-5-1898 சம்பளம்‌ ரூ 25 பெற்றுக்‌ கொண்டேன்‌. 

10-8-1898 குறுந்தொகை முழுமையும்‌ படியெடுத்து விட்டு ஓலைச்சுவடியைச்‌ 
சூரியநாராயண சாஸ்திரியவர்களுக்குத்‌ திருப்பித்‌ தந்தேன்‌. 

29-10-1898 திராவிட கலா போதினி சங்கத்தில்‌ 'இல்வாழ்க்கை' எனும்‌ பொருள்‌ பற்றி நடந்த 
கூட்டத்திற்குத்‌ தலைமை ஏற்றேன்‌. 

6-12-1898 இன்று கல்லூரிக்குச்‌ சென்று கால்டூவெல்லின்‌ திராவிடமொழி ஒப்பிலக்கணம்‌ 
படித்தேன்‌. 

6-1-1899 இன்று பிற்பகல்‌ தெலுங்கு எழுத்துகளைக்‌ கற்றுக்கொள்ளும்‌ நல்‌ வாய்ப்புக்‌ 
கிட்டியது. எழுத்துக்‌ கூட்டிப்‌ படிக்கத்‌ தொடங்கினேன்‌. 

7-1-1899 இந்துஸ்தானி முன்ஷியுடன்‌ நெடுநேரம்‌ உரையாடினேன்‌. குரானில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ இசுலாமிய மதக்‌ கருத்துகளை அவர்‌ வாயிலாக அறிந்து கொண்டேன்‌. 


3 


13-1-1899 கி.பி. 986 இல்‌ வைணவப்‌ பெரியார்‌ இராமநுச ஆசாரியார்‌ பிறந்தார்‌. பொங்கல்‌ 
விழாவைச்‌ சிறப்புறக்‌ கொண்டாடினோம்‌. 


22-1-1899 மில்டனைப்‌ பற்றிய மெக்காலேயின்‌ கட்டுரையைப்‌ படித்தேன்‌. 
19-2-1899 திரு அனவரவிநாயகம்‌ பிள்ளை சேக்ஸ்பியரின்‌ ௨௦% with notes எனும்‌ நூலைக்‌ 
கொடுத்தார்‌. பிரதாப முதலியார்‌ சரித்திரத்தை அவர்க்குப்‌ படிக்கக்‌ கொடுத்தேன்‌. 


3-6-1899 தாம்சன்‌ அண்டு கம்பெனிக்குச்‌ சென்று 11 அணாவுக்கு ஜியார்ஜ்‌ ரேனால்டூ எழுதிய 
இரண்டு நாவல்கள்‌ வாங்கினேன்‌. பின்னர்‌ , பூரணலிங்கம்‌ பிள்ளையவர்களுடன்‌ 
நெடுநேரம்‌ உரையாடினேன்‌. 


3-7-1899 ஆக்சுபோர்டில்‌ உள்ள மறை. டாக்டர்‌ ஜி யூ போப்‌ விடுத்த மடல்‌ கிடைக்கப்‌ 
பெற்றேன்‌. 

9-7-1899 மறை. ஜி.யு.போப்‌ அவர்கட்குக்‌ கடிதம்‌ எழுதி விடுத்தேன்‌. 

18-8-1899 கலூரியின்‌ திராவிட பாஷா சங்கத்தில்‌ தலைமையேற்றேன்‌. 


2-1-1900 அசலாம்பிகை அம்மாள்‌ என்னும்‌ பெண்பாற்‌ புலவரை இன்று பிற்பகல்‌ 
அனவரதவிநாயகம்‌ பிள்ளையவர்களுடன்‌ காணச்‌ சென்றேன்‌. 


8-2-1900 பேராசிரியர்‌ லாடின்‌ உரையைக்‌ கேட்டேன்‌ சாரமற்று இருந்தது. 


18-2-1900 பிற்பகல்‌ பாலசுந்தர முதலியாரவர்கள்‌ கடிதம்‌ கொடுத்தார்‌, அதனை மறை. 
லாசரஸ்‌ பாதிரியாரிடம்‌ எடுத்துச்‌ சென்றேன்‌. குறளிலும்‌ இராமயணத்திலும்‌ கேள்வி 
கேட்டார்‌. அவற்றுக்கு தக்க விடை அளித்ததால்‌ எஸ்‌.பி.ஜி கல்லூரி முதல்வர்க்கு என்னை 
வலுவாகப்‌ பரிந்துரைத்தார்‌. 


21-2-1900 தமது கல்லூரியில்‌ காலி இடம்‌ இல்லையென்றும்‌ , இருப்பினும்‌ என்‌ 
விண்ணப்பத்தைப்‌ பதிந்து விட்டதாகவும்‌ திருச்சிராப்பள்ளி எஸ்‌.பி.ஜி கல்லூரியிலிருந்து 
எர்பர்டு சுமித்‌ கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. 

25-2-1900 திரு. சீனிவாசம்‌ பிள்ளையும்‌ திரு. வேங்கட கண்ணனும்‌ என்னைக்‌ காண 
வந்தனர்‌. நெடுநேரம்‌ உரையாடினேன்‌. பிரித்தானிய அரசையும்‌ அதன்‌ அரசியையும்‌ 
வாழ்த்தி திரு. அனந்தராம பாகவதர்‌ நடத்தவிருக்கும்‌ கச்சேரிக்கு என்னைப்‌ பாடல்‌ எழுத 


வேண்டினர்‌. 


26-2-1900 அவ்வாறே பாடல்கள்‌ இயற்றினேன்‌. 


3-3-1900 மாக்சு முல்லரின்‌ இராமகிருஷ்ணர்‌ வாழ்க்கை வரலாற்று நூலை இன்று 
முழுவதும்‌ படித்தேன்‌. 


18-4-1900 இன்று விடியற்காலை ஸ்ரீலஸ்ரீ நாயகரவர்களைக்‌ கண்டு சி.வை. தாமோதரம்‌ 
பிள்ளை அவர்கட்கு ஓர்‌ அறிமுகக்‌ கடிதம்‌ பெற்று, அவரைக்‌ கண்டேன்‌. அன்புடன்‌ 
பேசினார்‌. அகநானூற்றுப்‌ பணிக்கு என்‌ உதவியை அளிக்க முன்வந்தேன்‌. 


23-4-1900 மாக்ஸ்‌ மூலரின்‌ ia What it can Teach Us எனும்‌ நூலைச்‌ சூரியநாராயண 
சாஸ்திரியவர்கள்‌ ரூ 2-3-0 விலைக்கு எனக்கென வாங்கி வந்தார்‌. 


17-5-1900 எழுத்தரிடம்‌ சென்று 28-10-0 சம்பளம்‌ பெற்றேன்‌. இத்‌ திங்கள்‌ தொடங்கி எனக்குச்‌ 
சம்பளம்‌ ரூ 30/- 


6-7-1900 செண்டிரல்‌ புத்தகக்‌ கடைக்குச்‌ சென்று, மாக்சு மூலரின்‌ Three Lectures on the Science of 
1௮18ப266 எனும்‌ நூலைப்‌ பெற்றுத்‌ தருமாறு அதன்‌ மேலாளரிடம்‌ வேண்டினேன்‌. 


30-8-1900 பேராசிரியர்‌ மாக்சு மூலரின்‌ Comparative Philology படித்தேன்‌. 


2-9-1900 Introduction to the science of language இரு தொகுதிகளை அனவரதவிநாயகம்‌ 
பிள்ளையவர்கள்‌ படிக்கக்‌ கொடுத்தார்‌. 


17-10-1900 பேரா. மாக்சு மூலருக்கு நான்‌ எழுதிய கடிதத்தை அஞ்சலில்‌ விடுத்தேன்‌. 


30-10-1900 நேற்று பேரா. மாக்சு மூலர்‌ மறைந்தார்‌ எனும்‌ துயரச்‌ செய்தி கேட்டு வருத்தமும்‌ 
வியப்பும்‌ அடைந்தேன்‌. 


17-11-1900 ஜி யு போப்‌ அவர்களின்‌ திருவாசக மொழிபெயர்ப்பைக்‌ கண்டேன்‌. 
25-2-1901 சாமிநாத ஐயரிடமிருந்து மடல்‌ வரப்பெற்றேன்‌ 


27-2-1901 சிங்காரவேலு முதலியவர்களிடமிருந்து மடல்‌ வரப்பெற்றேன்‌. உடனே பதில்‌ 
விடுத்தேன்‌. 


20-3-1901 he Light of Asia நூலை வாங்கினேன்‌ 
25-3-1901 உபநிடதங்கள்‌ வாடகை நூலகத்திலிருந்து பெற்றேன்‌. 
19-4-1901 Sir Monier Williams Religious Thought and Life in India நூலை நூலகத்திலிருந்து எடுத்தேன்‌. 


15-5-1901 ...பேரா. மாக்சு முலரின்‌ 5% systems of Hindu Philosophy வாங்கினேன்‌. 


3-7-1901 .. லார்டு டெனிசனின்‌ கவிதைகள்‌, மில்ட்டனைப்‌ பற்றிய அடிசனின்‌ திறனாய்வுக்‌ 
கட்டுரைகள்‌, எட்மண்டு ஸ்பென்சரின்‌ கவிதைகள்‌, கதே பற்றிக்‌ கார்லைலின்‌ கட்டுரை 
ஆகியவற்றை வாங்கினேன்‌. 


11-7-1901 ...பர்க்கு வின்‌ the 5யblme and Beautifull வாங்கினேன்‌. 


5-11-1901 ..பாபு விபின்‌ சந்திர பாலரின்‌ இராம்‌ மோகன்‌ இராயைப்‌ பற்றிய பொழிவுக்‌ 
கூட்டத்துகுச்‌ சென்றேன்‌. 


27-11-1901 ஸ்ரீமத்‌ சபாபதி நாவலரவர்களிடமிருந்து மடல்‌ வரப்பெற்றேன்‌.. 


3-12-1901 ஸ்ரீமத்‌ சபாபதி நாவலரவர்கள்‌ எழுதிய நூல்களைனைத்தையும்‌ அஞ்சலில்‌ 
வரப்பெற்றேன்‌. 


12-12-1901 தமிழின்‌ தோற்றத்தைக்‌ குறித்தொரு கட்டுரை வரைந்தேன்‌. 
17-12-1901 ...தமிழ்ச்‌ சொற்களின்‌ தோற்றம்‌ பற்றிக்‌ கட்டுரை எழுதினேன்‌. 


22-12-1901 விவேகானந்தரின்‌ , பக்தியோகம்‌, கருமயோகம்‌ ஆத்மா ஆகிய நூல்களை 
வாங்கினேன்‌. 


26-12-1902 திராவிடத்‌ தமிழர்‌ தொல்பொருள்‌ ஆய்வுச்‌ சங்கத்துக்கு நான்‌ தலைவனாகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்‌ பெற்றேன்‌. 

27-2-1903 மதராஸ்‌ மெயில்‌ நாளேட்டுக்கு ஒரு கட்டுரை வரைந்தேன்‌ 

7-3-1903 பரிமேலழகரைப்‌ பற்றிக்‌ கட்டுரை வரைந்தேன்‌ 

9-2-1903 லண்டன்‌ மெட்ரிகுலேசன்‌ தேர்வுக்குப்‌ படிக்கத்‌ தொடங்கினேன்‌. 

18-3-1903 .. ரூ 11க்கு Dutt's Civilisation of India நூல்‌ வாங்கினேன்‌. 


22-7-1903 .. என்‌ உயிரைக்‌ காப்பீடு செய்துகொண்டேன்‌. என்‌ அகவை 27, உயரம்‌ 5 அடி 6 
அங்குலம்‌. முதுகில்‌ மச்சம்‌- என்‌ பெயர்‌ இராமசாமி சொக்கநாத வேதாசலம்‌ பிள்ளை.. 


1-8-1903 .. யாழ்ப்பாணம்‌ நா. கதிரைவேலுப்‌ பிள்ளை என்னைக்‌ காண வந்தார்‌ எம்‌ 
கல்லூரியில்‌ அவர்க்கு இடம்‌ தேடித்‌ தருமாறு வேண்டினார்‌. அவரை அன்புடன்‌ 
வரவேற்றேன்‌. அவர்மீது எவ்வகையான வெறுப்பும்‌ எனக்கில்லை என்றுரைத்தேன்‌. 
என்னால்‌ இயன்றதைச்‌ செய்வேன்‌ என்று உறுதியளித்தேன்‌. 


6-4-1904 மீண்டும்‌ இராமநாதபுரம்‌ வந்தோம்‌. பாண்டித்துரைசாமியவர்களைக்‌ காணச்‌ 
சென்றேன்‌. அங்கு இரா. இராகவையங்காரவர்களைக்‌ கண்டேன்‌. 


24-8-1904 திருக்குறளாராய்ச்சி எழுதுவதில்‌ ஈடுபட்டிருந்தேன்‌ 


2-9-1904 ..இரவிவர்மா படங்கள்‌ உரூ 1-13 அணாவுக்கு வாங்கினேன்‌... பயனற்ற கல்லூரி 
வேலையில்‌ வெறுப்பே ஏற்படுகின்றது. 


16-9-1904 கதிரைவேலுப்‌ பிள்ளையவர்கள்‌ மீது கொண்டு வந்த அவதூறு வழக்கில்‌ சான்று 
கூறுவதற்கு வழக்கு மன்றத்துக்குச்‌ சென்றேன்‌. 

12-2-1905 ... அட்டவதானம்‌ கலியாணசுந்தர முதலியார்‌ என்னைக்‌ காண வந்தார்‌. 

29-4-1905 Y.KM.H.A வில்‌ கர்னல்‌ ஆல்காட்டின்‌ உரையைக்‌ கேட்கச்‌ சென்றேன்‌. 

3-5-1905 பாலகங்காதர திலகரின்‌ Arctic Home in the Vedas படிக்கத்‌ தொடங்கினேன்‌ 

28-5-1905 விடியற்காலை தூத்துக்குடி அடைந்தோம்‌. 


29-5-1905 .. சிதம்பரம்‌ பிள்ளையவர்களின்‌ இல்லத்தில்‌ சுவாமி வள்ளிநாயகம்‌ அவர்களுடன்‌ 
இரவுணவு உண்டோம்‌. 


30-5-1905 ..பகலுணவும்‌ இரவுணவும்‌ சிதம்பரம்‌ பிள்ளையவர்கள்‌ வீட்டில்‌.. 


25-6-1905 .. திரு இரத்தினசபாபதி, திரு. உருத்திர கோடி, ஞானரத்தினம்‌ ஆகியோர்‌ வீட்டுக்கு 
வந்தனர்‌, கடற்கரை சென்றோம்‌. சென்னையில்‌ தமிழ்ச்சங்கம்‌ தொடங்குவது பற்றிக்‌ 
கலந்து பேசினோம்‌. 


30-9-1905 சென்னையில்‌ ஒரு சைவசித்தாந்த சபையை ஏற்படுத்துவது குறித்து என்‌ வீட்டில்‌ 
ஒரு சிறு கூட்டம்‌ நடத்தப்பட்டது. 


17-10-1905 சுதேசிய இயக்கத்தைப்‌ பற்றி நான்‌ புனைந்த பாடல்களைப்‌ பெற்றுக்கொள்ள 
இராமசேட அய்யரவர்களும்‌ பிறரும்‌ வந்தனர்‌- அவற்றின்‌ எளிமையை வியந்தனர்‌. 


18-10-1905 சுதேசிய இயக்கத்தைப்‌ பற்றிய பாடல்கள்‌ கணபதி கம்பெனியால்‌ அச்சிடப்பெற்று 
மாலைக்‌ கூட்டத்தில்‌ தரப்பட்டன. 


30-10-1905 Leadbeater clairvoyance படித்து முடித்தேன்‌. GoatesWw How to Mesmerise படிக்கத்‌ 
தொடங்கினேன்‌. 


27-11-1905 Myer Human Personality and its Survival after death நூலை வாங்கினேன்‌. 


7 


2-12-1905 ஈசோபநிடத்துக்குத்‌ தமிழ்‌ விளக்கவுரை எழுதி முடித்தேன்‌. 
12-12-1905 தியோசபி அலுவலகத்திலிருந்து 0௦௦5 5%02%பா on Mesmerism வாங்கினேன்‌. 


25-1-1906 ..1905 ஆம்‌ ஆண்டுக்குரிய, மாண்புமிகு கோகலேயின்‌ காங்கிரஸ்‌ மாநாட்டு 
அறிக்கையைப்‌ படித்தேன்‌. 


19-4-1906 ..இந்தியாவின்‌ பாதுகாவலர்‌ சுரேந்திரநாத்‌ பானர்ஜி அவர்களை வங்காள அரசு 
அநியாயமாகத்‌ தண்டித்ததைக்‌ கண்டிக்கும்‌ வகையில்‌ நடக்கவிருக்கும்‌ கூட்டத்தில்‌ 
அச்சிட்டு விநியோகிப்பதெற்கென சுரேந்திர நாதரைப்‌ பற்றி ஆங்கிலத்தில்‌ பாடல்‌ சான்னட்‌ 
புனைந்தேன்‌. ஆங்கில அரசாங்கம்‌ தன்னிச்சைப்படி அதிகாரம்‌ செய்து வருகிறது.. 

29-5-1906 மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க ஆண்டுக்‌ கூட்டத்துக்குச்‌ சென்றேன்‌. கூட்டத்துத்‌ தலைமை 
தாங்கிய உ.வே.சாமிநாத ஐயரவர்கள்‌ இரண்டு மணிநேரம்‌ ஏதேதோ பேசினார்‌... 4.30 
மணிக்குத்‌ தொடங்கிய கூட்டம்‌ 1௦ மணிக்கே முடிந்தது. ஒருவரையொருவர்‌ 
புகழ்ந்துகொள்வது பொறுக்க முடியாததாகவுள்ளது. இதேபோல்‌ தொடர்ந்தால்‌ இன்னும்‌ 
சில ஆண்டில்‌ சங்கம்‌ மறைந்துவிடும்‌. 

27-10-1906 Harry Gaze யின்‌ How to live forever படித்து வருகிறேன்‌. 

4-11-1906 victor sengo2vin How live 100 years படித்து முடித்தேன்‌. 

8-12-1906 .. நூல்கள்‌ வாங்குவதற்கு நான்‌ ஏராளமாகப்‌ பணம்‌ செலவழிப்பதால்‌ என்‌ மனைவி 
முகம்‌ கொடுத்துப்‌ பேசவில்லை. நான்‌ என்‌ செய்வது? புதிய நூல்கள்‌ வாங்குவதில்‌ 
எனக்குள்ள வேட்கை அளப்பரிது. 


22-12-1906 ..பிராணாயாமம்‌ பற்றிய உரையை எழுதிக்கொண்டிருக்கிறேன்‌. 
5-2-1907 Randallஇன்‌ Psychology எனும்‌ அருமையான நூலைப்‌ படித்து வருகிறேன்‌. 


1-5-1907 .. திருவல்லிக்கேணி கடற்கரைக்குச்‌ சென்று , புதிய இயக்கத்தைப்‌ பற்றி பாபு விபின்‌ 
சந்திர பாலர்‌ ஆற்றிய உரையைக்‌ கேட்டேன்‌. அலைகளின்‌ இரைச்சலோடு அவர்‌ தம்‌ 
வெண்கலக்குரல்‌ போட்டியிட்டது. ஏறத்தாழ 500 பேர்‌ குழுமி இருந்தனர்‌. 


2-5-1907 ..கலகத்தா காங்கிரஸ்‌ நடவடிக்கைகள்‌ பற்றிய நூலை வாங்கினேன்‌. 


3-5-1907 ..திருவல்லிக்கேணி கடற்கரை சென்று சுதேசி இயக்கத்தைப்‌ பற்றி பாபு விபின்‌ 
சந்திர பாலரின்‌ அருமையான ஆங்கிலப்‌ பொழிவைக்‌ கேட்டேன்‌. இரவு பத்து மணிக்குத்‌ 
திரும்பினேன்‌. 


21-6-1907 பேராசிரியர்‌ மானின்‌ Mann Central school of Psychology அஞ்சல்வழிக்‌ கல்வியில்‌ 
பயிலத்‌ தொடங்கினேன்‌. 


27-11-1907 Herbert Spencer Principles of Psychology, W. Morris Earthly Paradise ஆகியன 
வாங்கினேன்‌..சிவஞானபோதத்துக்கு விரிவான உரை எழுதுவதற்கென தத்துவ நூல்கள்‌ 
பல வாங்கி வருகிறேன்‌. தமிழில்‌ ஒரு பெருங்காவியம்‌ எழுதுவதற்கென , கவிதை 
திறனாய்வு நூல்களை வாங்கி வருகிறேன்‌. 


1-12-1907 ..திருமதி அன்னி பெசண்டின்‌ தலைமையுரை கேட்பதற்கென அடையாறு 
சென்றேன்‌. 25 நிமிடம்‌ தாமதமாகச்‌ சென்றதால்‌ 5 நிமிடம்‌ மட்டுமே கேட்க முடிந்தது. 
பொழிவு நன்றாயில்லை என்று அறிந்தேன்‌. 


11-3-1908 ...இன்று நல்ல நாளாகையால்‌ 68, அரண்மனைக்காரத்‌ தெரு மேல்மாடி வீட்டுக்குக்‌ 
குடிபெயர்ந்தோம்‌. 


13-4-1908 அடிசனின்‌ 44௦ ௦f Maton மொழிபெயர்க்கத்‌ தொடங்கினேன்‌. 
19-5-1908 ..குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சியுரையை எழுதிக்‌ கொண்டு வருகிறேன்‌. 
25-6-1908 வங்காள மொழிப்பாடலான வந்தே மாதரத்தைத்‌ தமிழில்‌ பெயர்த்தேன்‌. 


6-7-1908 அடுத்த திங்கள்‌ இறுதியில்‌ நான்‌ தொடங்கவிருக்கும்‌ The Oriental Mystic Myna எனும்‌ 
ஆங்கில இதழுக்குக்‌ கட்டுரைகள்‌ அனுப்புமாறு என்‌ நண்பர்களுக்கு மடல்‌ விடுத்தேன்‌. 
23-7-1908 இந்தியாவின்‌ பெருந்தலைவர்‌ பால கங்காதர திலகர்‌ அரச நிந்தனை புரிந்தார்‌ 
எனும்‌ போலிக்‌ குற்றச்சாட்டின்பேரில்‌ அந்தமானுக்கு நாடுகடத்தப்பட்டார்‌ என்ற துயரச்‌ 
செய்தி அறிந்தேன்‌. இந்தப்‌ பெரும்‌ தேசபக்தர்‌ நம்மை விட்டுப்‌ பிரிவதை எண்ணித்‌ 
துயருற்றோம்‌. ஓ பாரதத்‌ தாயே நின்‌ மைந்தர்‌ இத்துணை அல்லலுற வேண்டுமோ 
31-12-1908 The Universal Religion எனும்‌ ஆங்கில உரையை எழுதத்‌ தொடங்கினேன்‌ 


7-1-1909 டாக்டர்‌ ஆனந்த கே குமாரசாமிக்கு மடல்‌ விடுத்தேன்‌. 


29-3-1909  ..சம்பந்த முதலியாரவர்களைக்‌ கண்டேன்‌. சுதேச மொழிகளை 
பாடத்திட்டத்திலிருந்து விலக்குவதைக்‌ கண்டித்து ஒரு பெரிய பொதுக்‌ கூட்டத்தைக்‌ 
கூட்டுமாறு அவரைக்‌ கேட்டேன்‌. 


18-7-1909 பிற்பகல்‌ அடையாறு சென்று டாக்டர்‌ ஆனந்த குமாரசாமியைக்‌ கண்டு 
உரையாடினேன்‌. 


9-2-1910 தமிழ்த்‌ தட்டச்சுப்‌ பொறியை உருவாக்கியுள்ள ஜே வி சுந்தரம்‌ அய்யர்‌ 
அழைப்புக்கிணங்க அவர்தம்‌ இல்லம்‌ சென்றேன்‌. அப்பொறியைக்‌ கண்டேன்‌. 
மனநிறைவளிக்கும்‌ முறையில்‌ இருந்தது. அவர்‌ கேட்டுக்கொண்டபடி ஒரு நற்சான்று 
அளித்தேன்‌. 

25-9-1910 பல்லாவரம்‌ இருபுப்பாதை அருகே வீடு கட்டுவதற்குரிய மனையைத்‌ 
தேர்ந்தெடுக்க நானும்‌ அண்ணாமலையும்‌ ஞானசம்பந்தனும்‌ திருநாவுக்கரசும்‌ 


சென்றோம்‌.. 


3-12-1910 பிற்பகல்‌ பல்லாவரம்‌ சென்று ரூ 90க்கு ஒரு மனை வாங்க ஏற்பாடு செய்தேன்‌. 


10 


1911-1920 
22-4-1911 ..சமரச சன்மார்க்க நிலையம்‌ ஏற்படுத்தினேன்‌ 


30-4-1911 பல்லாவர வீட்டுக்குக்‌ குடிபெயரும்‌ பொருட்டு ஏற்பாடுகள்‌ செய்யத்‌ 
தொடங்கினேன்‌ 


12-5-1911 கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌ எழுதத்‌ தொடங்கினேன்‌. 


30-5-1911 டவுடனின்‌ ஷெல்லி வாழ்க்கை வரலாற்று நூலைப்‌ படித்து வருகிறேன்‌. ஷெல்லி 
அருமையான கவிஞன்‌. அவனுடைய வாழ்க்கை என்‌ வாழ்க்கையுடன்‌ பெரும்பான்மை 
ஒத்து வருகின்றது. 

27-8-1911..துறவிக்குரிய துவராடை புனைந்தேன்‌.. 

11-12-1911 ..சில நண்பர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டதற்கிணங்க தில்லியில்‌ நடக்கவிருக்கும்‌ , 
இந்தியப்‌ பேரரசர்‌ ஜார்ஜின்‌ முடிசூட்டு விழாவை வாழ்த்திப்‌ பதிகம்‌ புனைந்தேன்‌. 

2-12-1912 இராமலிங்க அடிகள்‌ சபையில்‌ சன்மார்க்கம்‌ பற்றிப்‌ பேசினேன்‌...அடிகள்‌ 
ஏற்படுத்திய முறைகளை மாற்றி சடங்குகளை வேண்டுமென்றே சில வைதீகர்கள்‌ 
தந்நலத்துக்காக நுழைத்துள்ளனர்‌ என்று கடிந்து பேசினேன்‌. 

26-3-1912 விவேகபாநு வில்‌ என்னை மறைமுகமாகக்‌ கண்டித்து எழுதிய ஒருவருக்கு 
மறுமொழியாகச்‌ சாதிவேறுபாடுகளைச்‌ சாடி, கட்டுரை எழுதி வருகிறேன்‌. சாதிமுறையை 
அழித்து, மனிதரிடையே சமன்மை கொண்டுவரவேண்டும்‌ என்பதே என்‌ விழைவு. என்‌ 
எளிய முயற்சிகட்கு ஈசன்‌ அருளட்டும்‌. 


2-6-1912 The Elevating of Depressed Class எனும்‌ ஆங்கிலப்‌ பொழிவு எழுதினேன்‌ 


16-4-1913 கல்கத்தாவில்‌ சாங்கியமும்‌ சித்தாந்தமும்‌ எனும்‌ பொருள்‌ பற்றி ஆங்கிலத்தில்‌ 
உரையாற்றினேன்‌ 


25-7-1913 தமிழ்‌ மூலிகைகளுக்கு ஆங்கில இலத்தீன்‌ பெயர்களை எழுதினேன்‌. 


29-3-1914 வடமொழியில்‌ உபநிடதங்களைக்‌ கற்கத்‌ தொடங்கினேன்‌. இசாவசியத்தைத்‌ 
தமிழில்‌ பெயர்க்கத்‌ தொடங்கினேன்‌. 


30-3-1914 ..இரவில்‌ திருவாளர்‌ திரு.வி. கலியாணசுந்தர முதலியார்‌ வந்தார்‌ நெடுநேரம்‌ 
உரையாடினோம்‌. 


11 


23-6-1914 வேதாந்த சூத்திரங்கட்கு நீலகண்டர்‌, சங்கரர்‌, இராமநுசர்‌, மாதவர்‌, பாலதேவர்‌ 
ஆகியோரின்‌ உரைகளை ஒப்புநோக்கி எழுதி வருகிறேன்‌. 


17-8-1914.. கதிரேச செட்டியாரிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்குமாறு சோ. பாரதியார்‌ மடல்‌ 
எழுதினார்‌. இஃது அநியாயமென்பதால்‌ நான்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. 


23-9-1914 ..நேற்று எம்டன்‌ கப்பல்‌ சென்னை நகரைத்‌ தாக்கிற்று என்றறிந்தேன்‌. 


31-8-1915 ..கந்தசாமிக்‌ கவிராயரால்‌ என்மேல்‌ கொண்டு வரப்பட்ட அவதூறு வழக்கின்‌ 
விசாரணை துத்துக்குடி முன்சீபு வழக்கு மன்றத்தில்‌ தொடங்கிற்று. 


13-11-1915 ..கந்தசாமிக்‌ கவிராயரும்‌ அவர்தம்‌ வக்கீல்‌ சோ.பாரதியாரும்‌ சாட்சியங்களுடன்‌ 
வந்தனர்‌. மகாமகோபாத்யாயர்‌ வே. சாமிநாத அய்யரும்‌, மு. இராகவையங்காரும்‌ 
எனக்கெதிராகப்‌ பல சொன்னார்கள்‌... 


18-11-1915 என்‌ வக்கீல்‌ விசுவநாத சாஸ்திரி மு.இராகவையங்காரைக்‌ குறுக்குக்‌ கேள்விகள்‌ 
கேட்டார்‌. வக்கீலின்‌ திறமையைக்‌ கண்ட வே. சாமிநாத அய்யர்‌ சமரசம்‌ செய்ய 
முன்வந்தார்‌...சமரசம்‌ ஆயிற்று. 


26-12-1915 ..ரேனால்டின்‌ அருமையான புதினம்‌ ௨ வை குமுதவல்லி என்னும்‌ தமிழ்ப்‌ 
புதினமாக மொழியாக்கம்‌ செய்து வருகிறேன்‌. 


2-1-1916 தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கும்‌ திரு. வேதியப்பிள்ளையுடன்‌ என்னைக்‌ 
காண விரும்புவதாகத்‌ திரு வ.உ.சிதம்பரம்‌ பிள்ளை அஞ்சலட்டை விடுத்தார்‌. வரும்‌ 
திங்கள்‌ அல்லது புதன்‌ கிழமையில்‌ என்னைச்‌ சந்திக்கலாம்‌ என்று விடையிறுத்தேன்‌. 


5-1-1916 ..திரு வ.உ.சிதம்பரம்‌ பிள்ளையும்‌ திரு வேதியப்பிள்ளையும்‌ என்னைக்‌ காண 
வந்தனர்‌. மே திங்களில்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ நடக்கவிருக்கும்‌ இந்து மாநாட்டுக்கு 
என்னைத்‌ தலைமையேற்குமாறு திரு வேதியப்பிள்ளை வேண்டினார்‌. அரை மனதுடன்‌ 
ஒப்புக்கொண்டேன்‌. 

29-3-1916 ..இராயப்பேட்டை திருவாளர்‌ திரு.வி. கலியாணசுந்தர முதலியார்‌ தம்முடைய 
தமிழ்ப்‌ புலமைக்குச்‌ சான்றிதழ்‌ விரைவாக வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்ட தற்கிணங்க 
எழுதி விடுத்தேன்‌....தமிழ்ப்‌ பண்டிதர்‌ வேலைக்கு முயன்று வருகின்றார்‌... 

30-8-1916 மகாபாரதப்‌ போர்‌ நடந்த காலத்தை அறுதியிட்டுக்‌ கூறுவதற்கெனப்‌ பல 
நூல்களைப்‌ படித்து வருகிறேன்‌. பாலகங்காதர திலகர்‌ தம்முடிய Arctic Home in the Vedas 
நூலில்‌ குறிப்பிடும்‌ காலமே பொருத்தமானது என்றெனக்குத்‌ தோன்றுகிறது.. 


12 


2-3-1917 வெ. சுப்பையாவின்‌ அழைப்புக்கிணங்க அவர்‌ தம்‌ இல்லம்‌ போந்து 
உணவருந்தினேன்‌. 


23-5-1917 கொழும்பு வந்தடைந்தேன்‌..கொழும்பு சமரச சன்மார்க்க சங்கத்தினரும்‌ 
என்னருமை வ. திருவரங்கமும்‌ அன்புடன்‌ வரவேற்றனர்‌. 


10-7-1917 திரு. ஜெயதிலகா பெளத்த கோயில்‌ சிலவற்றுக்கு என்னை அழைத்துச்‌ சென்றார்‌. 
பாலி வடமொழிகளில்‌ மாணவர்‌ சிலர்‌ படித்துக்கொண்டிருந்தனர்‌. மலைப்பை உண்டாகும்‌ 
அழகிய பெளத்த சிலைகள்‌ அங்கிருந்தன. சுவரோவியங்கள்‌ சிறப்பாக இருந்தன. மன 
அமைதி தரும்‌ சூழல்‌ நிலவியது. இத்தகைய கோயில்கள்‌ சைவர்க்கும்‌ வேண்டும்‌ 
என்பதென்‌ விழைவு... 


5-9-1917 இசைத்‌ தமிழைப்‌ பற்றிய தமது பெருநூலை இராவ்சாகிபு ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
அனுப்பி வைத்தார்‌. 


13-9-1917 ..தமிழ்ப்‌ பார்ப்பனரல்லாதாரின்‌ நலனைக்‌ காக்கும்‌ பொருட்டுப்‌ புதிதாகத்‌ 
தொடங்கப்பெற்றிருக்கும்‌ திராவிடன்‌ இதழின்‌ நேற்றைய பதிப்பில்‌ சிறுதேவதைகட்கு 
உயிர்ப்‌ பலியிடலாமா எனும்‌ என்‌ கட்டுரை வெளி வந்தது. 


12-3-1918 தமிழைச்‌ செம்மொழியாக ( ॥௮55'௦௮| ௨ாஜப22௱) ஏற்றுக்கொள்ளல்‌ வேண்டும்‌ என்று 
அரசாங்கத்துக்கு விண்ணப்பம்‌ விடுப்பதற்கென பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ 15 ஆம்‌ நாள்‌ 
நடக்கவிருக்கும்‌ கூட்டத்தில்‌ என்னை உரையாற்றுமாறு திரு கா. சுப்பிரமணிய பிள்ளை 
எம்‌ ஏ எம்‌ எல்‌ வேண்டினார்‌. 

17-3-1918 சென்னை நகரம்‌ மிக மோசமானதாக ஆகிவிட்டது. கொசுக்கடியும்‌, சாக்கடை 
நாற்றமும்‌ வெள்ளிக்கிழமியன்று என்னை உரங்கவிடவில்லை. 


20-4-1919 ..பிற்பகலில்‌ திரு சேதுப்பிள்ளை என்னைக்‌ காண வந்தார்‌. இணையமுடியாத 
வகையில்‌ சிறு சிறு குழுக்களாகப்‌ பிரிந்திருக்கும்‌ தமிழ்‌ மக்களுக்குப்‌ புத்துயிர்‌ அளிப்பது 
எங்ஙனம்‌ என்பது பற்றி நெடுநேரம்‌ உரையாடினோம்‌.. 


31-7-1918 .. தம்மைக்‌ காண வருமாறு திரு ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ அறிவித்தார்‌. அவர்‌ ஏன்‌ 
என்னை வந்து சந்திக்கக்கூடாது? அவர்‌ செல்வராயிருக்கலாம்‌, நான்‌ அறிவுச்‌ செல்வம்‌ 
மிகவுடையேன்‌. எனவே அவரைச்‌ சென்று காண மறுத்தேன்‌ 


6-10-1918 ..எங்கும்‌ கடுமையான பஞ்சம்‌ நிலவுகிறது, புதுவகையான காய்ச்சல்‌ கண்டு பலர்‌ 
இறந்து வருகின்றனர்‌, மனித இனத்தை எம்பெருமான்‌ காக்க! 


13 


20-4-1919 ..வட இந்தியாவிலிருந்து திடுக்கிடும்‌ செய்தி ( ஜாலியன்வாலா பாக்‌ பற்றிச்‌ 
சொல்கிறார்‌) இந்திய அரசாங்கம்‌ தேவையில்லாமல்‌ மக்களை ஒடுக்கியும்‌, அப்பாவி 
மக்களைச்‌ சுட்டுக்‌ கொன்றும்‌ வன்முறைத்‌ தூண்டுகிறது. 


25-6-1919 ..கனகசபையின்‌ 1800 ஆண்டுகட்கு முற்பட்ட தமிழகம்‌, லாசரசின்‌ தமிழ்ப்‌ 
பழமொழிகள்‌ ஆகியவற்றைத்‌ திருவரங்கள்‌ அவர்கள்‌ எனக்கென வாங்கி வந்தார்‌... 


10-11-1919 தமிழ்‌ ஒலியியலைப்‌ பற்றி எழுதுவதற்கென கால்டூவெல்லின்‌ திராவிட 
மொழிகளின்‌ ஒப்பிலக்கணமும்‌ , சீனிவாச அய்யங்காரின்‌ தமிழ்‌ ஆய்வுகளும்‌ படித்து 
வருகின்றேன்‌. 


17-1-1920 நேற்றைய கூட்டத்தில்‌ நான்‌ தூய தமிழில்‌ பேசினேன்‌.. 


8-12-1920 ..தம்‌ மாகாணத்தில்‌ மகாத்மா காந்தி அவர்கள்‌ ஓர்‌ இந்துப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
அமைத்திருக்கிறார்‌. அவர்‌ தம்‌ முயற்சி வெற்றி பெறுவதாக! 


14 


1921-1930 


8-1-1921 ..சென்ற நாகபூர்‌ காங்கிரஸ்‌ மாநாட்டில்‌ திரு. விசயராகாவாச்சாரியார்‌ ஆற்றிய 
தலைமையுரையைப்‌ படித்தேன்‌. அருமையான அவ்வுரை, ஒத்துழையாமை பற்றி நான்‌ 
கொண்டுள்ள கருத்துகளை எதிரொலிக்கிறது. திரு காந்தியின்‌ பல கருத்துகள்‌ என்னால்‌ 
ஏற்றுக்கொள்ள முடியாதவை 


11.2.1921 ..வட இந்தியாவிலொத்துழையாமை இயக்கம்‌ வலுவாக உள்ளது. கல்கத்தா 
மாணவர்‌ பெரும்பாலானோர்‌ கல்லூரிகளை விட்டூ வெளியேறிவிட்டனர்‌. மகாத்மா 
காந்தியும்‌, திரு சி ஆர்‌ தாசும்‌ அருமையான வேலை செய்து வருகின்றனர்‌. திரு சி ஆர்‌ தாசு 
பெருந்தியாகம்‌ செய்துள்ளார்‌. ஈசன்‌ இருவர்க்கும்‌ அருளட்டும்‌. தென்னாடு செயலற்று 
உள்ளது. 


13-9-1921 ..மலபார்‌. சென்னை, வட மாகாணங்கள்‌ ஆகிய இடங்களில்‌ நிலவும்‌ குழப்ப நிலை 
எனக்குத்‌ துன்பத்தைத்‌ தருகின்றது. பஞ்சமர்க்கும்‌ பிற சாதி இந்துக்களுக்கும்‌ இடையே 
நிலவும்‌ பகைமையும்‌ ( இங்கு பின்னி வேலைநிறுத்தம்‌ பற்றி), மலபார்‌ மாப்பிள்ளைமாரின்‌ 
சீற்றமும்‌ வருந்தற்குரியன. ஈசன்‌ அருளட்டும்‌. 

5-1-1923 என்‌ நூல்களை அச்சிடுவதற்கு உதவியாக டாக்டர்‌ ஆனந்த குமாரசாமி அவர்கள்‌ ரூ 
100 உம்‌, திரு சி அரியநாயகம்‌ ரூ 2௦௦ உம்‌ சில நாளுக்கு முன்னர்‌ அனுப்பினர்‌. என்‌ ஆழ்ந்த 
நன்றியை வெளியிட்டு அவர்கட்கு மடல்‌ விடுத்தேன்‌. 

1-7-1923 மாணிக்கவாச்கர்‌ வரலாறும்‌ காலமும்‌ தொடர்ந்து எழுதி வருகிறேன்‌. 


26-8-1923 வேளாளரைப்‌ பற்றிய என்‌ கட்டுரையின்‌ ஒரு பகுதி நேற்றைய திராவிடனில்‌ 
வெளிவந்தது. 


2-1-1924 .. Gilbert Slater The Dravidian Element in Indian Culture எனும்‌ புதிய நூலைப்‌ படித்து 
வருகிறேன்‌. சென்ற 22 ஆண்டாக நான்‌ சொல்லிவரும்‌ கருத்துகளை நூலாசிரியர்‌ 
எதிரொலிக்கிறார்‌.. 


4-6-1924 ..செந்தமிழ்‌ 15 ஆம்‌ தொகுதியில்‌ மூன்றாம்‌ சங்கம்‌ பற்றிய சங்கர அய்யரின்‌ 
கருத்தாழமிக்க கட்டுரையையும்‌ , டாக்டர்‌ கிருஷ்ணசாமி அய்யங்காரின்‌ 5௦௱e Contributions of 
South India to Indian Culture நூலையும்‌ படித்து வருகிறேன்‌. 


24-7-1924 ..துயரச்‌ செய்தி . தென்னிந்தியா முழுவதையும்‌ வெள்ளம்‌ அடித்துச்‌ 
சென்றுவிட்டது. 


15 


19-8-19124 ..இரவீந்திரர்‌ தம்‌ கவிதைகளை இசை நயத்துடன்‌ ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்திருப்பது படிப்பதற்கு மிக இனிமையாக இருக்கின்றது. உள்ள்டக்கத்தைவிட 
அவர்தம்‌ ஆங்கில நடையே சுவையாக இருக்கின்றது. 


23-4-1925 தமிழில்‌ வடமொழி கலத்தல்‌ ஆகாது எனும்‌ நீலாவின்‌ ( மகள்‌) கட்டுரையைத்‌ 
திராவிடன்‌ தமிழ்நாடு இதழ்கட்கு அனுப்பினேன்‌.. 


25-4-1925 தமிழ்நாடு வார இதழில்‌ நீலாவின்‌ கட்டுரையை வெளியிடுவதன்‌ தொடர்பில்‌ 
டாக்டர்‌ பி வரதராசுலு நாயுடுவைக்‌ காண என்‌ மூன்றாம்‌ மகன்‌ சென்றான்‌, எம்‌ 
கட்டுரைகட்கு ஊதியம்‌ வழங்க அவர்‌ இணங்கினார்‌. 


30-4-1925 பார்ப்பனரல்லாதாரின்‌ பெருந்தலைவர்‌ சர்‌ பி தியாகராய செட்டியார்‌ நேற்று உயிர்‌ 
துறந்தார்‌ எனும்‌ செய்தியை ஆழ்ந்த வருத்தத்தோடும்‌ துயரோடும்‌ பதிவு செய்கின்றேன்‌. 


9-3-1926 இரவிந்திரநாத தாகூரின்‌ சித்ரா எனும்‌ அருமையான நாடகத்தைப்‌ படித்தேன்‌ . என்‌ 
மனத்தைத்‌ தொட்டது. என்‌ படைப்பாற்றலை இந்நூல்‌ தட்டி எழுப்பியுள்ளது. 
ஆதிமந்தியைக்‌ கதைத்தலைவியாகக்‌ கொண்டு தமிழில்‌ இத்தகையதொரு நாடகம்‌ எழுத 
எண்ணியுள்ளேன்‌.. 


27-4-1926 .. கல்வியும்‌ சமயப்பற்றும்‌ தூய்மையும்‌ உடைய பஞ்சம நண்பர்‌ சிலர்‌ என்னைக்‌ 
காண வந்தனர்‌. இரவு 8.30 மணிவரை பேசிக்கொண்டிருந்தோம்‌ 


22-7-1926 ...பிற்பகலில்‌ திரு சுரேந்திரநாத ஆரியா என்னைப்‌ புரசவாக்கத்திலுள்ள தமது 
படிப்பறைக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கு சைவசித்தாந்தம்‌ குறித்து நெடுவுரை 
ஆற்றினேன்‌. 


24-8-1926 No Need for a tamil University எனும்‌ கட்டுரையை மதராஸ்‌ மெயில்‌ இந்து ஜஸ்டிஸ்‌ 
ஆகிய இதழாசிரியருக்கு அனுப்பி வைத்தேன்‌. 


22-7-1927 ..காலையில்‌ தஞ்சை சந்திப்பு வந்தடைந்தேன்‌. கரந்தை தமிழ்ச்சங்கத்‌ தலைவர்‌ 
உமாமகேசுவரன்‌ பிள்ளையும்‌ செயலாளர்‌ வேங்கடாசலம்‌ பிள்ளையும்‌ என்னை 
வரவேற்றனர்‌. 


30-12-1927 ஆர்வமிக்க தமிழ்மாணவர்கள்‌ திரு ஜீவானந்தமும்‌ திரு கும்பலிங்கமும்‌ 
என்னைக்‌ காண வந்தனர்‌. காந்தியின்‌ நடைமுறைப்படுத்த இயலாக்‌ கோட்பாடுகளைப்‌ 
பற்றியும்‌, பார்ப்பனரின்‌ கைப்பாவையாக அவர்‌ இருப்பதால்‌ தமிழர்க்கு அவரால்‌ ஏற்படும்‌ 
ஊறு பற்றியும்‌ நெடுநேரம்‌ பேசினேன்‌. 


16 


30-4-1928 ..பண்டிதர்‌ சதாசிவ பண்டாரத்தார்‌ பிற்பகல்‌ என்னைக்‌ காண வந்தார்‌. நெடுநேரம்‌ 
உரையாடிக்‌ கொண்டிருந்தோம்‌ 


27-5-1928 ..தி ௬ வி கலியாணசுந்தர முதலியாரவர்கள்‌ வந்தார்‌. திரு இராமசாமி நாய்க்கரும்‌ 
அவர்தம்‌ கட்சியினரும்‌ சைவ சமயத்துக்கும்‌, சைவ சமய குரவர்க்கும்‌ எதிரான 
செயல்களில்‌ ஈடுபடுவது குறித்து நெடுநேரம்‌ உரையாடினோம்‌. இவற்றை எதிர்த்துத்‌ 
தென்னகத்தின்‌ முக்கிய நகரங்கள்‌ அனைத்திலும்‌ என்‌ சொற்பொழிவுகட்கு ஏற்பாடு 
செய்யுமாறு வேண்டினேன்‌. அவர்‌ ஒப்புக்கொண்டார்‌ 


27-6-1928 இராமசாமி நாய்க்கரின்‌ சுயமரியாதை இயக்கமும்‌ பிற வைணவரும்‌ சைவ 
சமயத்துக்கெதிராகச்‌ செய்துவரும்‌ குறும்புகளைக்‌ கண்டித்துக்‌ கட்டுரை எழுதினேன்‌... 


29-6-1928..கோடம்பாக்கம்‌ சானகிராமப்‌ பிள்ளையும்‌ அவர்தம்‌ நண்பரொருவரும்‌ என்னைக்‌ 
காண வந்தனர்‌. இராமசாமி நாய்க்கர்‌ தொடங்கியிருக்கும்‌ சுயமரியாதை இயக்கம்‌ பற்றி 
உசாவினர்‌. அவ்வியக்கம்‌ குறும்புத்தனமானது என்றும்‌ விரைவிலேயே அழிந்துவிடும்‌ 
என்றும்‌ கூறினேன்‌. 


24-7-1928 நேற்றுப்‌ பல்லாவரத்துக்குத்‌ திரும்புகையில்‌ எழும்பூர்‌ சென்று திரு 
கா.சுப்பிரமணியப்‌ பிள்ளையைக்‌ கண்டோம்‌. நீதிக்‌ கட்சி குறித்து எச்சரித்தோம்‌. 
அக்கட்சியில்‌ நம்பிக்கை வைப்பதை விடுத்து வழக்குரைஞராக பணியாற்றுமாறு 
வெளிப்படையாகக்‌ கூறினோம்‌. 


24-8-1928.. மாலையில்‌ திரு.வி. கலியாணசுந்தர முதலியாரவர்களும்‌, திரு பாலசுந்தர 
முதலியாரும்‌, திருச்சி விசுவநாதப்‌ பிள்ளையும்‌ என்னை ஈ.வே.இராமசாமி நாய்க்கரோடு 
சமரசம்‌ செய்துவைக்க வந்தனர்‌- நட்புப்‌ பாங்குடன்‌ நாய்க்கர்க்கு என்னைக்‌ கடிதம்‌ எழுதித்‌ 
தர வேண்டினர்‌. அவ்வாறே கடிதமெழுதித்‌ திரு விசுவநாதப்‌ பிள்ளையிடம்‌ கொடுத்தேன்‌.. 


6-9-1928.. தவறான முறையில்‌ என்னுடைய கடிதத்தைத்‌ திராவிடனில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ 
வெளியிட்டமைக்கு மன்னிப்புக்கோரி திரு ஈ.வெ.இராமசாமி நாய்க்கர்‌ எழுதி இருந்த 
குடியரசுஇதழை என்‌ மருகர்‌ திரு வ. திருவரங்கம்‌ பிள்ளை கொண்டு வந்தார்‌... 


7-12-1928 .ரிவோல்ட்‌ இதழுக்கென 76 5௦ரy ௦f Ramayana கட்டுரை எழுதத்‌ தொடங்கினேன்‌... 


25-9-1930.. சைமன்‌ ஆணைக்குழு அறிக்கையைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்ப்பது குறித்து 
வருவாய்த்துறை ஆய்வாளர்‌ என்னுடன்‌ கலந்து பேசினார்‌. அதற்குரிய செலவை 
அரசாங்கம்‌ ஏற்றுக்கொண்டால்‌ அவ்வேலையைச்‌ செய்வேன்‌ என்று கூறினேன்‌. 


17 


14-11-1930.. திருவாசகத்தை அகவற்பா வடிவில்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்கத்‌ 
தொடங்கினேன்‌. 


18 


1931-1950 


24-2-1931 ..காந்தி கட்சியினர்‌ நடத்திவரும்‌ மறியல்‌ போராட்டம்‌ சென்னையில்‌ 
தீவிரமடைந்துள்ளது. அவர்களுக்கும்‌ காவலர்க்கும்‌ இடையிலான சண்டை அச்சந்தரும்‌ 
வகையிலுள்ளது. காந்தியின்‌ திட்டம்‌ எனக்கு உடன்பாடில்லை. 


7-7-1931 என்‌ கடைசி மகன்‌ பம்பாயிலிருந்து திரும்பினான்‌. காந்தி இயக்கம்‌ முழு 
வீச்சிலிருக்கிறது என்றும்‌ கடைகள்‌ அனைத்தும்‌ மூடியிருக்கின்றன என்றும்‌ அவன்‌ 
கூறினான்‌... 


4-1-1932 ..பிற அரசியல்‌ தலைவர்களுடன்‌ மகாத்மா காந்தி இன்று கைது செய்யப்பட்டார்‌ 
எனும்‌ துயரச்‌ செய்தி அறிந்தேன்‌. சாதியில்‌ உழலும்‌ இந்திய மக்களுக்காகக்‌ காந்தியவர்கள்‌ 
அடிக்கடி சிறை செல்வதும்‌ தியாகம்‌ பல புரிவதும்‌ தேவையில்லை. மூட நம்பிக்கை, 
பார்ப்பன வழிபாடு முதலானவற்றில்‌ உழன்று, சிதறுண்டு கிடகும்‌ இந்திய மக்களுக்கு 
தன்னாட்சிக்குரிய தகுதியில்லை. எங்கும்‌ கலகம்‌ ஏற்பட்டுள்ளது. கொடுமையான 
அடக்குமுறைகளை அரசாங்கம்‌ கைக்கொண்டுள்ளது. நம்‌ மக்களுக்கும்‌ 
அரசாங்கத்துக்கும்‌ நல்லறிவூட்டி மீண்டும்‌ அமைதி தழைக்க ஈசன்‌ அருள்புரிவானாக! 


7-3-1932 20 ஆம்‌ தேதிக்குப்‌ பிறகு , என்‌ மூன்றாம்‌ மகன்‌ காங்கிரசின்‌ சட்ட மறுப்பு 
இயக்கத்தில்‌ சேர விருப்பதாக என்‌ மாணவர்‌ வீரையன்‌ மடல்‌ எழுதினார்‌. இயக்கத்தில்‌ 
சேராமல்‌ வீடு வந்து சேருமாறு நானும்‌ என்‌ மனைவியும்‌ எம்‌ மகனுக்குக்‌ கடுமையாகக்‌ 
கடிதம்‌ எழுதினோம்‌. 


25-10-1932.. திருவண்ணாமலை இரமணர்‌ ஆசிரமத்திலிருந்து சுவாமி கிருஷ்ணானந்தர்‌ 
வந்தார்‌. இரமண மகரிஷி என்‌ நூல்களைப்‌ படிப்பார்‌ என்றும்‌, அவற்றைப்‌ பாராட்டியும்‌ 
என்னைப்‌ புகழ்ந்தும்‌ பல கூறுவார்‌ என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. 

20-5-1933 ..தமது புலமைக்குச்‌ சான்றிதழ்‌ பெறுவதற்கெனத்‌ திரு மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 
அவர்களும்‌, அவருடன்‌ திரு அண்ணாமலையும்‌ வந்தனர்‌. நெடுநேரம்‌ உரையாடினோம்‌. 
சான்றிதழ்‌ தருவதற்கு இணங்கினேன்‌. 

5-1-1934 நானே ஆசிரியனாகவும்‌, அச்சடிப்போனாகவும்‌, வெளியீட்டாளனாகவும்‌, 
மெய்ப்புத்‌ திருத்துவோனாகவும்‌, எழுத்தராகவும்‌, பணியாளனாகவும்‌ வேலை 
செய்யவேண்டியிருப்பதால்‌, உண்டு, உறங்கி, ஓய்வெடுப்பதற்கும்‌ கூட எனக்கு நேரம்‌ 
இருப்பதில்லை. 


19 


11-9-1934.. தமிழர்‌ பெரும்பாலோர்‌ பொய்யராகவும்‌ நேர்மையற்றோராகவும்‌ உள்ளனர்‌. 
தமிழ்‌ கற்றுக்கொள்வதிலோ தமிழ்‌ நூல்களை வாங்குவதிலோ அவர்களுக்கு நாட்டம்‌ 
இல்லை. என்னுடைய நாற்பதாண்டுப்‌ பணியின்‌ மூலமாக அங்கொன்றும்‌ 
இங்கொன்றுமாகச்‌ சிலருக்கு மேல்‌ வேறு யார்‌ மீதும்‌ என்னால்‌ பாதிப்பு ஏற்படுத்த 
இயலவில்லை. 


8-2-1935 மிகுந்த முயற்சிகள்‌ எடுத்துப்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ பதிப்பித்த தமிழறிஞர்‌ 
உ.வே.சாமிநாத அய்யரின்‌ எண்பதாமாண்டுப்‌ பிறந்தநாள்‌ விழா மார்ச்சு 6ல்‌ நிகழவுள்ளது. 
அவ்விழாவில்‌ என்னைப்‌ பங்கேற்க திரு கே.வி. கிருட்டிணசாமி அய்யர்‌ அழைப்பு 
விடுத்தார்‌. 


9-1-1937 ..Why Hindi should not be made the common language of India எழுதத்‌ தொடங்கினேன்‌. 


4-8-1938 சைதாப்பேட்டை இந்தி எதிர்ப்பு மாநாடு நேற்று மாலை என்‌ தலைமையில்‌ 
வெற்றியுடன்‌ நடந்தேறியது... சண்முகானந்த சுவாமியும்‌, அருணகிரி சுவாமியும்‌ 
தெலுங்குப்‌ புலவர்‌ அனுமந்தராவும்‌ எனக்குப்‌ பின்‌ பேசினர்‌. கூட்டம்‌ முடிந்ததும்‌ சுவாமிகள்‌ 
இருவரும்‌ இராசகோபாலாச்சாரியின்‌ வீட்டுக்கு முன்பு மறியல்‌ செய்யப்‌ புறப்பட்டனர்‌. 


21-6-1938 என்‌ மூன்றாவது மகன்‌ திருநாவுக்கரசு, மூன்று திங்கள்‌ விடுப்பு எடுத்துக்கொண்டு 
இந்தி எதிர்ப்பு இயக்கத்தில்‌ ஈடுபடப்போவதாக அறிந்தேன்‌. 57 நாளாக 
உண்ணாநோன்பிருந்து தமிழுக்காக உயிர்‌ துறக்கப்போகிறார்‌ திரு செகதீசன்‌. இறைவன்‌ 
அவர்க்கு அருளட்டும்‌ ! 

11-9-1938 ..திருவல்லிக்கேணிக்‌ கடற்கரையில்‌ என்‌ தலைமையின்‌ கீழ்‌ இந்தி எதிர்ப்புப்‌ 
பொதுக்கூட்டம்‌ நடத்தப்பெற்றது. ஓர்‌ இலட்சத்துக்கும்‌ மேலான கூட்டம்‌ குழுமியிருந்தது. 
ஒலிபெருக்கி மூலமாக அனைவரும்‌ கேட்குமாறு செய்யப்பெற்றிருந்தது. 

26-12-1938 ..சுயமரியாதை , பார்ப்பனரல்லாதார்‌ இயக்கத்தின்‌ தலைவர்‌ திரு 
ஈ.வே.இராமசாமிப்‌ பெரியாரை வாழ்த்தி நான்‌ எழுதிய கடிதம்‌ அவர்தம்‌ வார ஏடான 
குடிஅரசு வில்‌ வெளியாயிற்று. 


28-9-1939.. ஈ.வே.இராமசாமி நாயக்கரவர்களைப்‌ பற்றித்‌ திரு சாமி.சிதம்பரனார்‌ எழுதிய 
வரலாற்று நூலுக்கு என்‌ முன்னுரை வேண்டி சுயமரியாதை இயக்கதினரான திரு. 
குருசாமி என்னைக்‌ காண வந்தார்‌. இதைப்‌ பற்றி சிந்தித்து முடிவெடுப்பதாகக்‌ கூறினேன்‌. 


23-6-1941 எனது Saiva Siddhanta as a Philosophy of Practical knowledge நூலைத்‌ திரு சக்கரைச்‌ 
செட்டியார்‌ அவர்கட்கு அனுப்பி வைத்தேன்‌. 


20 


24-1-1942 ஜப்பானியர்க்கு அஞ்சி, சென்னை வாழ்‌ மக்கள்‌ தம்‌ இருப்பிடங்களை விட்டு 
வேறிடங்கட்குப்‌ பெயர்ந்துகொண்டிருக்கின்றனர்‌. 


4-9-1942 ..மணிப்பொறிகளை ஒருமணிநேரம்‌ குறைத்து வைக்குமாறு அரசாங்கம்‌ 
ஆணையிட்டுள்ளது. 


24-10-1942 ரூபாய்க்கு 2படி 7 ஆழாக்கு என்ற அளவில்‌ ஆறு ரூபாய்க்கு அரிசி வாங்கினேன்‌. 
அரிசியும்‌ பிற உணவு தானியங்களும்‌ மிக அதிகமான விலைக்கு விற்கின்றன. ஏழை 
மக்கள்‌ எப்படி உயிர்‌ வாழ்கின்றனர்‌ என்பதை எண்ணிப்‌ பார்த்தால்‌ வியப்பாக உள்ளது.. 
26-10-1943 திரு தேவநேயப்‌ பாவாணரும்‌, திரு. இராசமாணிக்கம்‌ பிள்ளையும்‌ வந்தனர்‌. 
அடுத்த ஞாயிறு சென்னையில்‌ கூடவிருக்கும்‌ தனித்தமிழ்‌ மாநாட்டின்‌ 
தொடக்கவிழாவுக்கு என்னைத்‌ தலைமையேற்க வேண்டினர்‌. நான்‌ இணங்கினேன்‌. 
21-4-1944 திரு இராசமாணிக்கம்‌ பிள்ளை தம்‌ நண்பர்‌ இருவருடன்‌ வந்து, தமது பல்லவர்‌ 
வரலாறு நூலை எனக்குக்‌ கொடுத்துவிட்டுச்‌ சென்றார்‌. 


18-3-1945 திரு. பாரதிதாசனின்‌ பிறந்த நாள்‌ விழாக்‌ கொண்டாட்டக்‌ குழுவுக்கு என்னைத்‌ 
தலைமையேற்குமாறு திரு.கா. அப்பாத்துரைப்‌ பிள்ளையும்‌ அவருடன்‌ வந்த அவர்தம்‌ 
நண்பரும்‌ வேண்டினார்‌. நான்‌ இணங்கவில்லை. 


23-10-1945 தமிழ்‌ இந்தியா நூலை எழுதிய திரு ந.சி.கந்தையாப்‌ பிள்ளை என்னைக்‌ காண 
வந்தார்‌. தாம்‌ அண்மையில்‌ எழுதிய நமது நாடூ எனும்‌ நூலைக்‌ கொடுத்து என்‌ கருத்தை 
அறிய விரும்பினார்‌. நெடுநேரம்‌ உரையாடினோம்‌. 


19-4-1946 பண்டிதர்‌ தேவநேயப்‌ பாவாணர்‌ வந்தார்‌. தம்‌ தமிழ்ப்‌ புலமைக்குச்‌ சான்றிதழ்‌ 
வழங்குமாறு வேண்டினார்‌. கொடுக்க இணங்கினேன்‌.. தம்முடைய நூல்களான 
திராவிடத்தாய்‌, கட்டுரை வரைவியல்‌ சுட்டு விளக்கம்‌ ஆகியன எனக்குக்‌ கொடுத்தார்‌. 


22-7-1947 ..தமிழ்‌ மொழியைப்‌ பற்றிப்‌ பொருளில்லாமல்‌ ஏதோதோ சொல்லியுள்ள திரு 
காந்திக்கு ஒரு மறுப்புக்‌ கட்டுரை எழுதத்‌ தொடங்கினேன்‌. 


15-8-1947..இப்பகுதிவாழ்‌ மக்களும்‌ விடுதலை நாளைச்‌ சிறப்புறக்‌ கொண்டாடினர்‌. 


16-9-1947 அச்சறைகளையும்‌ பிற அச்சகப்‌ பொருள்களையும்‌ சென்னை தினத்தந்தி 
மேலாளர்க்கு விற்று விட்டேன்‌.. 


15-12-1947 கடந்த மூன்று நாளாகப்‌ பங்கீட்டு அரிசி எங்கட்குக்‌ கிடைக்கவில்லை. மக்கள்‌ 
பட்டினியால்‌ வாடுகின்றனர்‌. சேர்ந்து வாழ விரும்பாமல்‌ இந்துக்களும்‌ இசுலாமியரும்‌ 


21 


வடநாட்டிலே ஒருவர்‌ ஒருவரைக்‌ கொலை செய்து கொண்டிருக்கின்றனர்‌. இந்தியர்க்கு 
நல்லறிவையும்‌ அன்புணர்வையும்‌ ஈசன்‌ என்றே அருள்வானோ? 


31-1-1948 நேற்று மாலையில்‌ திரு காந்தியை மராத்திய இளைஞன்‌ ஒருவன்‌ 
சுட்டுக்கொன்றான்‌ என்ற துயரச்‌ செய்தியை அறிந்தேன்‌. இக்கொடுஞ்செயலின்‌ விளைவு 
எப்படியிருக்குமோ? எங்கும்‌ விடுமுறையே. முற்பகலுக்குப்‌ பிறகு மின்சாரத்‌ 
தொடர்வண்டி ஓடவில்லை. காந்தியின்‌ ஆன்மாவுக்கும்‌ மக்கள்‌ அனைவர்க்கும்‌ ஈசன்‌ 
அமைதி வழங்கட்டும்‌! 

11-5-1948 ..மயிலை சீனி வேங்கடசாமி வந்தார்‌. என்‌ உடல்‌ நலம்‌ சரியில்லாததால்‌ அவர்தம்‌ 


நூலைப்‌ படித்து முன்னுரை தர முடியாத நிலையிலிருக்கின்றேன்‌ என்று சொல்லி 
எழுவகைத்‌ தாண்டவம்‌ நூலைத்‌ திருப்பிக்‌ கொடுத்தேன்‌. 


17-7-1948 இந்தி எதிர்ப்பு மாநாட்டுக்குச்‌ சென்றேன்‌. பெரியார்‌ இராமசாமி நாய்க்கரவர்களும்‌, 
திரு வி கலியாணசுந்தர முதலியாரவர்களும்‌ வேறு சில பெரியோரும்‌ என்னைத்‌ 
தலைமையேற்க வேண்டினர்‌.. 
16-4-1949 ..பிரம்பூர்‌ பாரக்ஸ்‌ திரையரங்கில்‌ வேலைக்காரி பார்த்தோம்‌. முற்பகுதியைவிடப்‌ 
பிற்பகுதியே நன்றாயிருந்தது. 
4-8-1950 பெரியார்‌ ஈ: வே இராமசாமி நாய்க்கர்‌ ஆடலரசுவுடன்‌ என்னைக்‌ காண வந்தார்‌. ஒரு 
மணிநேரம்‌ உரையாடினோம்‌. 


22 


